அ லெக்சாண்டர் 
கிரஹாம் பெல் 


ஆங்கிலத்தில் : எ லி ச பெத் மேக் லி யோட் 
படங்கள் : ஆண் ட் ரே கிறிஸ் டோ ஃபர் ஸ் கி 


- 


- 


- 


தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


அலெக்சாண்டர் 
கிரஹாம் பெல் 


ஆங்கிலத்தில் எலிசபெத் மேக்லியோட் 
படங்கள் : ஆண்ட்ரே கிறிஸ்டோஃபர்ஸ்கி 
தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


அடுத்த முறை நண்பரை அழைக்க 
தொலைபேசியை எடுக்கும்போது , 
அலெக்சாண்டர் கிரஹாம் 
பெலுக்கு நன்றி சொல்லுங்கள் . அவர் 
130 ஆண்டுகளுக்கு முன்பு 
தொலைபேசியைக் கண்டுபிடித்தார் . 

அலெக்சாண்டரின் கண்டுபிடிப்பு 
உலகை மாற்றியமைத்தது ! இது 
உங்களுக்கு குடும்பத்தினருடனும் 
நண்பர்களுடனும் தொடர்பில் இருக்க 
உதவுகிறது . உங்களுக்குத் 
தேவையானவற்றை தொலைபேசியில் 
ஆர்டர் செய்யலாம் . யாராவது 
உடல் நலமில்லாமல் இருந்தால் , நீங்கள் 
தொலைபேசி மூலம் உதவியை 
வேண்டிப் பெறலாம் . 


ம 


அலெக்ஸா ண்டர் - அவரது குடும்பத்தினரால் 
அ லெக் என்று அழைக்கப்பட்ட அவர் - 1847 
இல் ஸ்காட்லாந்தில் பிறந்தார் . அவரும் அவரது 
சகோதரர்களான மெல்வில்லே மற்றும் 
எட்வர்டும் விளையாடுவதையும் புதிதாக 
எதையாவது கட்டமைப்பதையும் வேடிக்கையாக 
கொண்டிருந்தனர் . அவர்கள் ஒருமுறை பேசும் 
பொம்மையைக் கண்டுபிடித்தார்கள் , அது மிகவும் 
அசலான ஒலி எழுப்பிய அது , அண்டை வீட்டார் 
ஒருவரை ஏமாற்றியது ! 


அ லெக் ஒலி மற்றும் கண்டுபிடிப்பில் ஆர்வம் 
காட்டியதில் ஆச்சரியமில்லை. அவனது 
தாயாருக்கு காது கேட்பதில் குறைபாடு இருந்தது . 
மேலும் அ லெக்கின் தந்தை பேச்சு சிகிச்சை 
ஆசிரியராக இருந்தார் . அவர் பேச்சு குறைபாடு 
உள்ளவர்கள் தெளிவாக பேச கற்றுக்கொள்ள 
உதவினார் . அ லெக்கின் அப்பா காது 
கேளாதவர்கள் பேச கற்றுக்கொள்ள உதவும் ஒரு 
வழிமுறையையும் கண்டுபிடித்தார் . 


அலெக்கிற்கு 21 வயதாக இருந்தபோது , அவர் தனது 
தந்தையைப் போலவே பேச்சு ஆசிரியராகவும் ஆனார் . 
அலெக் பல காது கேளாத குழந்தைகளுக்கு எப்படி 
பேசுவது என்று கற்றுக் கொடுத்தார் . 


காது கேளாத குழந்தைகளுக்கு எப்படி பேசுவது என்று 
கற்றுக்கொள்வது கடினம் . மற்றவர்கள் சொல்வதைக் 
கேட்டு அவர்களால் வார்த்தைகளைக் கற்றுக்கொள்ள 
முடியாது . அவர்கள் வார்த்தைகளை சரியாகச் 
சொல்கிறார்களா என்றும் அவர்களால் கேட்க 


முடியாது . 


அலெக் தனது மாணவர்களுக்கு கற்பிக்க பல்வேறு 
வழிகளைக் கண்டுபிடித்தார் . உதாரணமாக , அலெக் 
ஒரு வார்த்தையைச் சொல்லும்போது குழந்தைகள் 
அவரின் தொண்டைப் பகுதியில் விரல் வைத்தார்கள் . 
அந்த வார்த்தையைச் சொல்லும்போது அவர்களின் 
தொண்டை எப்படி நகர வேண்டும் என்பதை 
குழந்தைகளால் உணர முடிந்தது . 


அ லெக் 23 வயதாக இருந்தபோது , அவரது 
சகோதரர்கள் இருவரும் சுவாசத்தை மிகவும் 
கடினமாக்குகிற ஒரு நோயால் இறந்துவிட்டனர் , 
பின்னர் அ லெக்கிற்கும் அதே நோய் வந்தது . 
அ லெக் கின் பெற்றோர் அவரை சுத்தமான காற்று 
கிடைக்கும் எங்காவது ஓரிடத்திற்கு குடிபெயர 
முடிவு செய்தனர் . அது அவரது உயிரைக் 
காப்பாற்றும் என்று அவர்கள் நம்பினர் . 1870 ஆம் 
ஆண்டில் , பெல் குடும்பத்தினர் க ன டா வின் 
ஒன் டா ரி யோ வின் பிராண்ட் போர்டுக்கு 
இடம் பெயர்ந்தனர் . 


இங்கே, அலெக் பெரும்பாலான நேரம் 
ஓய்வெடுத்துக்கொண்டிருந்தார் . ஆனால் ஒலியைப் 
பற்றி மேலும் அறிய அவர் சோதனைகளையும் 
செய்தார் . மணிக்கணக்கில் , அ லெக் பாட்டுப்பாடி 
தனது பியானோவில் இசையாமத்தவாரிருந்தார் . 
அப்போது , பியானோவின் உள்ளே தந்திக்கம்பிகள் 
ஒலி எழுப்பின . அ லெக் அது ஏன் என்று 
சிந்திக்கலானார் . 


விரைவிலேயே , அ லெக் மீண்டும் 
ஆரோக்கியமடைந்தார் . அமெரிக்காவில் காது 
கேளாத குழந்தைகளுக்கான பள்ளியில் அவருக்கு 
வேலை கிடைத்தது . விரைவில் அவர் 
மா சா சூ செட் ஸின் பாஸ் டனுக்கு 
பயணப்பட்டார் . 
அ லெக் கற்பித்தலை மிகவும் விரும்பியதால் , 
மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் . பா ஸ்டனில் பல 
அறிவியலறிஞர்கள் இருப்பதை அவர் அறிவார் . 
அவர் ஒலி பற்றிய தனது சோதனைகளைக் 
குறித்து அவர்களிடம் பேச விரும்பினார் . 


100 
. 


00 


. 


பாஸ் டனில் , அ லெக் பள்ளியில் கற்பிக்கத் 
தொடங்கினார் . சில நேரங்களில் மாணவர்கள் 
சரியாக ஒலி எழுப்புகின்றார்களா என்பதை அவர்கள் 
அறிய உதவிட இறகுகளைப் பயன்படுத்தினார் . 


அ லெக் பள்ளி முடிந்ததும் தனது வீட்டிலும் 
மாணவர்களுக்கு கற்பித்தார் . இதன் மூலம் 
ஒலியுடன் அதிக பரிசோதனைகள் செய்ய 
அவருக்கு கூடுதல் பணம் கிடைத்தது . 
இரவில் , அ லெக் தனது ஒலி பற்றிய 
சோதனைகளைச் செய்ய பலதடவை வெகு நேரம் 
விழித்திருந்தார் . 


மனிதக் குரலை கம்பிகள் வழியாக அனுப்புவதற்கு ஒரு 
வழியைக் கண்டுபிடிக்க அலெக் முயன்றவாரிருந்தார் . 
அது வெகு தொலைவில் உள்ளவர்கள் 
ஒருவருக்கொருவர் பேச வழிவகுக்கும் . 
அலெக் கண்டுபிடிப்பை துரிதப்படுத்த வேண்டும் 
என்று அறிந்தார் . பல விஞ்ஞானிகள் கம்பிகள் மூலம் 
பேச்சை எவ்வாறு அனுப்புவது என்பதைக் கண்டுபிடிக்க 
முயன்றனர் . அலெக் தான் முதலாவதாக இருக்க 
விரும்பினார் ! 


அலெக் , தாமஸ் வாட்சன் என்பவரை தனக்கு 
உதவியாளராக வேலைக்கு அமர்த்தினார் . இருவரும் 
கிட்டத்தட்ட எல்லா இரவுகளிலும் பரிசோதனைகளை 
மேற்கொண்டனர் . தந்திகள் வழியாக மனித குரலை 
அனுப்புவதை அடைவதில் நெருங்கிவிட்டனர் ! மார்ச் 
10 , 1876 இல் , அலெக் ஒரு அறையில் இருந்தார் . 
அவர் மற்றொரு அறைக்கு கம்பி மூலம் 
இணைக்கப்பட்ட பேசும் முனையை வைத்திருந்தார் . 
அங்கே , அலெக் பேசும் முனையில் பேசும் 
சொற்களை பெற தாமஸிடம் உபகரணங்கள் 
இருந்தன . 


" மிஸ்டர் வாட்சன் - இங்கே வாருங்கள் - நான் 
உங்களைப் பார்க்க விரும்புகிறேன் , " என்றார் 
அலெக் . தாமஸ் உள்ளே ஓடி வந்தார் . 
அலெக்கின் வார்த்தைகளை அவர் கேட்டிருந்தார் . 
அவை தந்தி வழியாக பயணித்திருந்தன . அதுவே 
அலேக் அனுப்பிய முதல் தொலைபேசி 
செய்தியாகும் ! 


அந்த கோடையின் பிற்பகுதியில் , அலெக் தனது 
பெற்றோரை பிராண்ட் ஃபோர்டில் சந்தித்தார் . 

ஆகஸ்ட் 10 அன்று , அலெக்கின் நம்பமுடியாத 
ஆகஸ்ட் 3 ஆம் தேதி , அவர் தனது கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பைக் காண மக்கள் ஒன்டாரியோ வின் 
அருகிலுள்ள மவுண்ட் ப்ளெசண்ட் நகரில் 

பாரிஸில் கூடினர் . விரைவிலேயே அவர்கள் சுமார் 
அமைத்தார் . அன்று இரவு , அங்குள்ள மக்கள் சுமார் 8 கி . மீ 13 . A . ( 8 மைல் ) தொலைவில் உள்ள 
( 5 மைல் ) தொலைவில் உள்ள பிராண்ட் ஃபோர்டில் பிராண்ட் ஃபோர்டிலுள்ள மக்களின் 
உள்ள மக்கள் பேசுவதைக் கேட்டார்கள் . எல்லோரும் 

குரல்களைக் கேட்டார்கள் . அலெக்கின் 
ஆச்சரியமடைந்தார்கள் . 

தொலைபேசி வெற்றியடைந்தது ! 


அலெக் தொலைபேசியில் தொடர்ந்து 
பணியாற்றினார் . அவர் - அவரது மாணவர்களில் 
ஒருவரான மா பெல் ஹப்பார்ட் என்ற இளம் 
பெண்ணுடன் காதல் வயப்பட்டார் . 


முதலில் , சிலருக்கு தொலைபேசி பிடிக்கவில்லை . 
அது புதியது , மேலும் , அவர்களுக்கு அது 
புரியவில்லை . இது கிருமிகளைப் பரப்புமோ என்று 
அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் . வேறு சிலர் , 
தொலைபேசியை பயன்படுத்தாவிட்டாலும் , 
அவர்கள் பேசுவதையெல்லாம் தொலைபேசி 
கேட்டுக்கொண்டிருக்குமோ என்று 
கவலைப்பட்டனர் ! அலெக் தனது 
கண்டுபிடிப்புடன் மக்கள் பழகுவதற்கு உதவ 
விளக்க நிகழ்ச்சிகளை நடத்தினார் . 


அலெக் மற்றும் மா பெல் விரைவில் திருமணம் 
செய்து கொண்டனர் . அவர்களுக்கு எல்சி 
மற்றும் மரியன் என்ற இரண்டு மகள்கள் 
இருந்தனர் . 


மா பெல் காது கேளாதவர் , ஆனால் அவள் 
மக்களின் உதடுகளைப் பார்ப்பது அவர்கள் 

- சொல்வதை அறிவது எப்படி என்று 
கற்றுக்கொண்டாள் . அலெக் மற்றும் மா பெல் 
இரவில் நடைபயிற்சிக்குச் சென்றபோது , அவர்கள் 

அதிக நேரம் தெருவிளக்குகளின் கீழ் நின்றனர் . 
பேசும் போது அலெக்கின் உதடுகளைப் பார்க்க 
மா பெலுக்கு ஒளி தேவைப்பட்டது . இந்த ஜோடி 
சாரட்டு வண்டியில் பயணம் செல்லும்போது , 
மாபெல் ஒரு மெழுகுவர்த்தியைக் கொண்டு 

செல்வார் . 


1885 ஆம் ஆண்டில் , அ லெக்கும் அவரது 
குடும்பத்தினரும் கனடாவின் நோ வா 
ஸ் கொட்டி யா வில் உள்ள கேப் பி ரெட்டன் தீவில் 
கோடைகாலத்தை செலவிடத் தொடங்கினர் . அவர் | 
அங்கு ஒரு பெரிய வீட்டைக் கட்டினார் . அது பதினொரு 
கணப்படுப்புகள் கொண்ட அளவுக்கு பெரியதாக 
இருந்தது ! அவர் மேலும் கண்டுபிடிப்பதற்கு வசதியாக , 
அலெக் ஒரு ஆய்வகத்தையும் கட்டினார் . 


அ லெக் தனது கோடைகால வீட்டில் 
ஓய்வெடுப்பதை விரும்பினார் . அருகிலுள்ள 
ஏரியில் யோசித்தவாறே மணிக்கணக்கில் 
மிதக்க அவர் விரும்பினார் . 


அ லெக் கண்டுபிடிப்புகளைத் தொடர்ந்தார் . 
மக்கள் எவ்வளவு நன்றாகக் கேட்க முடியும் 
என்பதை சோதிக்க ஒரு இயந்திரத்தை 
உருவாக்கினார் . அவர் ஒரு ஏர் கண்டிஷனர் , ஒரு 
பனிப்பாறை கண்டுபிடிப்பான் மற்றும் மேலும் 
பலவற்றையும் கண்டுபிடித்தார் . அலெக் 
விமானங்களைக் கூட கட்டமைத்தார் . 


இப்போது அலெக் தனது கண்டுபிடிப்புகளால் நன்கு 
அறியப்பட்டவரானார் . சில நேரங்களில் அவர் தனது 
மிகவும் பிரபலமான கண்டுபிடிப்பான 
தொலைபேசியால் நொந்துபோனார் . அலெக் அடிக்கடி 
தனது தொலைபேசியின் ஒலி கேட்காதவாறு ஒரு 
துண்டைக்கொண்டு சுற்றி வைத்தார் . " இப்போது தான் 
ஒரு மனிதன் சிந்திக்க முடியும் !" என்பார் அவர் . 


1915 ஆம் ஆண்டில் , அலெக் , வட அமெரிக்கா 
முழுவதும் கடந்த முதல் தொலைபேசி அழைப்பை 
செய்தார் . நியூ யார்க்கில் இருந்து , 
கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ் கோவில் 
உள்ள தனது நண்பர் தாமஸ் வாட்சனை 
அழைத்தார் . " மிஸ்டர் வாட்சன் இங்கே வாருங்கள் - 
நான் உங்களைப் பார்க்க விரும்புகிறேன் !" என்றார் 
அலெக் . அங்கு வருவது எனக்கு மகிழ்ச்சியாளிக்கும் 
என்றார் தாமஸ் . ஆனால் இப்போது அது அதிக 
நேரமெடுக்கும் ! 


அலெக் 1922 இல் மரணமடைந்தார் . அவரது 
இறுதி ஊர்வலத்தின் போது , வட அமெரிக்கா 
முழுவதும் உள்ள தொலைபேசி நிறுவனங்கள் 
அனைத்து தொலைபேசிகளையும் அணைத்து 
வைத்தன . இது அலெக்கையும் , உலகை 
மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பான அவரது 
தொலைபேசியையும் மக்கள் ஒருபோதும் மறக்க 
மாட்டார்கள் என்பதைக் காட்டுவதற்காகும் . 


அ லெக் பற்றிய கூடுதல் தகவல்கள் 


அலெக் மார்ச் 3 , 1847 இல் பிறந்தார் . அவர் 
ஆகஸ்ட் 2 , 1922 இல் இறந்தார் . 


அலெக் தொலைபேசியில் பதிலளித்தபோது , 
" ஹலோ!" என்று சொல்வதற்கு மாறாக " ஹோய் ! 
ஹோய்!" என்பார் . 


அலெக் ஹெலன் கெல்லரின் நல்ல 
நண்பராக இருந்தார் . அவர் காது கேளாத மற்றும் 
பார்வையற்ற ஒரு பிரபல எழுத்தாளர் மற்றும் 
பேச்சாளராவார் . 


பிராண்ட் போர்டில் அலெக் வாழ்ந்த வீட்டை 
நீங்கள் பார்வையிடலாம் . அலெக்சாண்டர் 
கிரஹாம் பெல் தேசிய வரலாற்று தளத்தையும் 
நீங்கள் பார்வையிடலாம் . அது அங்குள்ள 
அலெக்கின் வீட்டிற்கு அருகிலுள்ள கேப் 
பி ரெட்டன் தீவில் உள்ளது . 


முற்றும் 


